GOVERNMENT OF TAMIL NADU 

2011 


[Regd . No. TN /CCN/467/2009 -11. 
[ R . Dis . No . 197 / 2009 . 
[Price : Rs. 3 . 20 Paise . 


I AM 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


R ! 


:DDD 


SGOVED 


LNADU 


SRL 


" UTHAL 


PUBLISHED BY AUTHORITY 


IUMPHS 


No. 43 ] 


CHENNAI, WEDNESDAY , NOVEMBER 16 , 2011 

Aippasi 30 , Thiruvalluvar Aandu - 2042 


Part IISection 2 
Notifications or Orders of interest to a section of the public 

issued by Secretariat Departments . 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


CONTENTS 


Pages. 


HIGHWAYS AND MINOR PORTS DEPARTMENT 
Acquisition of Lands 


386 - 388 


HOME DEPARTMENT 
Indian Christian Marriage Act , 
Grant of Licence to Grant Certificates of Marriages between Indian Christians 


389 


LABOUR AND EMPLOYMENT DEPARTMENT 
Industrial Disputes Act: 
Disputes between workmen and managements referred to Industrial Tribunal 

for Adjudication 
Disputes between workmen and managements referred to Labour Courts 
for Adjudication 


389 


389 -391 


D . T.P. — 11- 2 (43) — 1 


D .T.P . — 11-2 (43) — 1A 


[ 385 ] 


386 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part 1 - Sec. 2 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


HIGHWAYS AND MINOR PORTS DEPARTMENT 


Sl.No. Survey Descrip - Extent Owner/Person 
No . tion required / Interested . 

Acquired 
(Hec . Ares. 

Sq . Mts .) 
(1) (2) (3) 

(5 ) 
6 96 / 3A1 Dry 0 .02.00 ) Ganesan , son of 

Subramaniyan 
7 96 / 3B1 Do. 0.01.56 


Acquisition ofLands 
[G . O . ( D ) No. 180 , Highways and Minor Ports (HP2), 
19th October 2011, Aippasi 2, Thiruvalluvar Aandu - 2042.] 

No . Il (2 ) /HWMP /445 /2011. – The Governor of 
Tamil Nadu having satisfied that the lands specified in the 
Schedule below have to be acquired for Highways purpose for 
the formation of Thanjavur Bye - Pass Road in 
Sakkarasamandam Village , Thanjavur Taluk and District and it 
having already been decided that the entire amount of 
compensation to be awarded for the lands is to be paid out of 
the funds controlled and managed by Divisional Engineer 
(Highways ), Thanjavur. The following notice is issued under 
sub -section (1 ) of Section 15 of the Tamil Nadu Highways Act, 
2001 ( Tamil Nadu Act 34 of 2002). 


(4 ) 


Total 


0 . 21 .82 


NOTICE 


Under sub -section ( 1) of Section 15 of The Tamil Nadu 
Highways Act , 2001 (Tamil Nadu Act 34 of 2002), the Governor 
of Tamil Nadu hereby acquires the dry lands specified in 
the Schedule below and measuring an extent of 0 .21.82 
hectare to the same, a little more or less required for the 
purpose of formation of Thanjavur Bye -Pass Road in 
Sakkarasamandam Village , Thanjavur Taluk and District. 


[G . O . ( D ) No. 181, Highways and Minor Ports (HP2), 
31st October 2011, Aippasi 14 , Thiruvalluvar Aandu- 2042. ] 

No . 11 (2 )/HWMP/446 /2011. - TheGovernor of 
Tamil Nadu having satisfied that the lands specified in the 
Schedule below have to be acquired for Highways purpose 
for the formation of Thanjavur Bye - Pass Road in 
Ramanathapuram Chief Village, Thanjavur Taluk and District 
and it having already been decided that the entire amount of 
compensation to be awarded for the lands is to be paid out 
of the funds controlled and managed by Divisional Engineer 
(Highways ), Thanjavur and after having considered the cause 
shown by the owner (or ) other persons having interest on 
such lands as the case may be do hereby publish , the following 
Notice is under sub - section ( 1 ) of Section 15 of the Tamil 
Nadu Highways Act, 2001 (Tamil Nadu Act 34 of 2002 ). 


The plan of the lands is kept in the office of the Tahsildar , 
Thanjavur Taluk, Thanjavur District and may be inspected 
at any time during office hours . 


NOTICE 


THE SCHEDULE 


Thanjavur District , Thanjavur Taluk , Sakkarasamandam 

Village. 
Sl.No. Survey Descrip - Extent Owner/Person 
No . tion . required / Interested . 

Acquired 
(Hec . Ares . 

Sq . Mts.) 
(1) (2) (3) (4 ) 

(5 ) 
1 93/4A2 Dry 0.05.50 1. Palaniyandi 
2 93/4B1 Do . 0.00.14 2. Arunchalam 

3 . Narayanan 
4 . Natesan 
5 . Shanmugam 
6 , Vasudevan 


Under sub - section ( 1) of Section 15 of The Tamil Nadu 
Highways Act, 2001 (Tamil Nadu Act 34 of 2002), the 
Governor of Tamil Nadu hereby acquires the dry lands 
specified in the Schedule below and measuring an extent 
of 7 .23 .44 hectares to the same, a little more or less required 
for the purpose of formation of Thanjavur Bye -Pass Road 
in Ramanathapuram Chief Village, Thanjavur Taluk and District. 

The plan of the lands is kept in the office of the Tahsildar , 
Thanjavur Taluk and District and may be inspected at any 
time during office hours . 


3 


96 / 1B 


Do. 


0 .01. 31 


1 . Singaperumal Nattar 
2 . Satchidhanatham 

Nattar 
3 . Appavu Nattar 


THE SCHEDULE 
Thanjavur District, Thanjavur Taluk , Ramanathapuram Chief 

Village. 
Sl.No. Survey Descrip - Extent Owner/Person 
No. tion . required / Interested . 

Acquired 
(Hec . Ares. 

Sq. Mts .) 
(1) (2) (3) (4 ) 

(5 ) 
1 9 /18 Dry 0.05 . 15 Chakkravarthi Pillai. 

3 515 /2B Do. 0 .00 . 35 son of 
5 517 /2A Do. 0 .01. 40 Punniyamoorthy Pillai 


4 


96 /2A2 


Do . 


0 .00.48 


5 


96/2B2 


Do . 


0. 10.83 


1. Nataraja Manickkam 
2 . Singaperumal 
3 . Kasthuri Angu 

Chozhahar 


Nov. 16 , 2011] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


387 


SI.No . Survey 

No . 


Sl. No . Survey 

No . 


Descrip - 


(5 ) 


Descrip - Extent Owner/ Person 
tion required/ Interested 

Acquired 
(Hec . Ares . 
Sq. Mts .) 

(4 ) 
0 .02 .40 
0 .00.55 | Gunaseelan Pillai, 

son of Subramania Pillai 
Do . 0 .23.65 ) 


(1) 
6 


(5 ) 


(2) 
9/3B 


- (1) (2) 

34 113/14 


(3) 
Dry 


Extent Owner/Person 
required / Interested. 
Acquired 
(Hec . Ares. 
Sq . Mts .) 

(4 ) 
0. 11.00 1. Valli Pappa , wife of 

Sundaramurthy 

Nattar 
2 . Anbazhagan , son of 

Sundaramurthy 
Nattar . 


Dry 


513 /2 


DO. 


514 /2 


15 / 1B2 


Do. 


35 


116 / 1B4B 


Do . 


0 . 14 . 10 


1. Ayisha Beevi, wife of 

Abdul Rahim 


0 .01.30 1. Thiruvengadam , 

son of Appavu Nattar 
2 . Kandasamy, 

son of Marudaiya 
0. 13.75 Dhandayuthapani , 

son of Kaliaperumal 


10 


15 /2B 


Do . 


11 
12 


15 /3A 
15 /4A 


0 .08 .50 ) Umarani, wife of 
0 .00. 75 | Ambikapathy 


36 


116 / 1B5B 


Do . 


B 


15 / 1A3B 


0 .04 .00 


2 . Bhuvanamu 

zhuthudaiyal, wife of 

Ramalingam 
0.27 .00 Zulaika Beevi, wife of 

Gulam Kadar 
0 . 18 .65 Hajeenabeevi, wife of 

Kamaludeen 
0.01. 50 ) Pitchaiyya Nattar, son of 

Ramasamy Nattar 
0 . 15 . 30 ) 


37 


116 /1B6A 


Do . 


27 /6B 
27 / 10A 


15 


38 


116 /2B2 


Do . 


16 


15 / 1A4B 


Do . 


0 .13.60 | Palanimanickam , 
0 .00 .13 ) son of Samiayya Nattar 
0 . 15 .80 Pitchaikannu, son of 

Chidambaram 
0 .04 . 15 Thiruvengadam , son of 

Appavu 


116 /3B 


Do . 


17 


15 /1A5B 


Do . 


116 /4B 


Do 


0 . 13 . 15 


18 


15 / 1A6A 


Do . 


0 . 10 .50 Kandasamy, son of 

Maruthaiya Nattar 


41 


116 /5A 


0. 04 .55 


Subramanian , son of 

Sundaramoorthy 
Rajkumar, son of 

Ramalingam 
Selvaraj, son of 

Rethinavelu Nattar 


1923 /2C2 


Do . 


0 . 01.68 


Nataraj , son of 
Mariayya Nattar 


118 / 3A2 


Do . 


0 .01.85 


20 


23 /3B 


Do . 


0 .36 .40 


Ponnusamy, son of 
Vasudevan Nattar 


118 / 3B2 


Do . 


0 . 17 .60 


Durairaj, son of 

Rethinavel Nattar 


21 


Do . 


0.11 .00 ] 


118 /4B 


Do . 


0 . 20 .40 


24 / 1D2 
24 /2C2 


Mariyappa Mannaiyar, 

son of Kuppusamy 


0.01.25 
0 .02 .52 


118 /5B 


Do. 


0 . 12 .60 


25 / 1A 


Ambikapathi, son of 

Mariyayy Nattar 


26 / 10B 


118 /6A 


Do . 


0 .04.00 


0 .01. 05 | Rajappa, son of 

Ramaiya Nattar 
0 . 17 .70 


25 


Do. 


25 /11B2 
26 / 12A 


Janakirama Pillai, son 

of Sundaramurthy 
Pillai 


0 .01. 90 


47 


127/ 1B 


Do . 


0.04.00 


27 


27 /2B 


0 . 17 . 10 


1. Noorjahan , wife of 

Mohammed 
Rawthar 


512 /3A2 


26 /6B 
27 / 9B 


31 


26 / 11A2 


Do . 


48 


130 /2 


Do . 


0 .47 .00 


0 . 13.20 
0 .01.75 . Rajendran , 
0 . 17 .80 ) son of Mariayya Nattar 
0 . 13. 30 Murugayee , wife of 

Thangaiyan 
0.01.50 Victoria , 

wife of Dhanapal 
0 .21. 00 Kalaiyarasi, wife of 

Ramaraj Nattar 


2 . Jaina Beevi, wife 

of Mohammed 

Sheriff 
1. Haja Mohaideen , 

son of Abdul 

Kathar 
2 . Asraf Ali , son of 

Davood Batcha 
3 . Abdul Kasim , son 

of Sheik Atham 


32 


27174 


Do . 


33 


111/ 1A2 


Do. 


388 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part II — Sec . 2 


(5 ) 


(5 ) 


Sl.No. Survey Descrip - Extent Owner/Person 
No. tion. required / Interested 

Acquired 
(Hec . Ares . 

Sq . Mts .) 
(1 ) (2 ) (3 ) ( 4) 
49 131/ 1B Dry 0.02.75 Tamilmani, wife of 

Maniraj 
50 131/2B Do . 0 .41.60 1. Elangovan , son of 

Natarajan 
2 . Senguttuvan , son of 

Natarajan 
3 . Loganayagi, wife of 

Natarajan 
51 141/6B Do . 0 .03.90 1. Kumar son of 

Balasubramanian 
2 . Dhamayanthi, wife of 

Durairaj 
3 . Shanmugavel, son of 

Durairaj 
4 . Suriyakumari, wife of 

Shanmugavel 
52 143/1B Do . 0.28 .30 Minors 1. Meenakshi 

Sundaram , 
2 . Subramaniyan rep . 
by their natural 
Guardian mother 

Lakshmi Aachi 
53 143 /2A2 Do. 0 . 13 .50 , Annadurai, son of 

Nataraja Manicka 

Nattar 
54 144 /2B2 Do . 0 . 20 .40 
55 143/2B1 Do . 0.02 .45 Dhanabal, son of 

Chinnaiya Nattar 
144 /2A2 Do. 0 .05 .25 Ramalinga Nattar, son 

of Chinnaiya Nattar 
57 144 / 3B2 Do. 0 .00 .70 Elanjiyam , wife of 

Rengaraj 
58 148 /1B1B Do. 0 . 07 .06 Kasthuri Ammal, wife of 

Dhanabal 
59 148/ 1B2B Do . 0 . 16 . 58 Meenambal, wife of 

Krishnamurthy 
60 148 /1B3A Do . 0 .02 . 77 
61 148 /2B Do . 0 .23. 25 1. Natarajan , son of 

Sambanthamurthi 
2 . Peter, son of 

Lourthusamy 
3 . Amulraj, son of 

Lourthusamy 
4 . Arokiyaraja , son of 

Lourthusamy 
5 . Shanmugavel, son of 

Durairaj 
6 . Suriyakumari, wife of 

Shanmugavel 


Sl.No. Survey Descrip - Extent Owner/Person 
No. tion required / Interested 

Acquired 
(Hec . Ares . 

Sq . Mts.) 
(1) (2) (3) (4) 
62 148/3B Dry 0 .20.80 1. Amulraj 

2 . Peter , son of 

Lourthusamy 
3 . Lourthusamy, son of 

Amulraj 
4 . Jeyaraman , son of 

Annasamy 
5 . Vetrivel, son of 

Dhanabal 
6 . Arokiyamary , wife of 

Lourthu 
7 . Savarimuthu , son of 

Siluvaimuthu 
63 495/2B Do . 0 .00 .45 Sekar, son of 

Singaravel Nattar 
564 / 1B Do. 0. 17. 15 
65 495/ 3B Do . 0. 16 .30 Ayyappan , son of 

Natarajan 
564/2A Do. 0. 10 .75 ) 
512 / 3B1 Do . 0 . 00 . 10 Murugaiyan , son of 

Mariya Nattar 
69 564/5B Do . 0. 13.80 Natarajan , son ofKanthu 

Nattar 
70 564 /6A Do. 0.04 . 25 Ambikapathy, son of 

Natarajan 
71 573 / 3B Do . 0. 00 .50 Minor Pitchai Pillai rep . 

by his natural 
guardian father 

Dakshinamurthy 
72 573 /4A Do . 0 . 03 .00 Kuppammal, wife of 

Perumal Moopanar 
Total: 7 .23.44 


Total Abstract 
Thanjavur Taluk, Ramanathapuram Chief Village 
Total Extent of Dry Lands Required to be Acquired 

Manai Manavari Others 
( in hectares ) 

7 . 23 .44 


Dry 


T .K . RAMACHANDRAN , 
Secretary to Government. 


Nov . 16 , 2011] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


389 


HOME DEPARTMENT 

இணைப்பு 
Grant of Licence to Grant Certificates of Marriages 

எழுவினாக்கள் 
between Indian Christians under Indian Christian 
Marriage Act . 

கோரிக்கை எண் 2 : 
NOTIFICATION I 

விலைவாசி உயர்வினையும் வீட்டு வாடகை உயர்வினையும் 

கல்விக்கட்டண உயர்வினையும் நிர்வாகம் கருத்தில் கொண்டு 
[ G . O . MS. No. 720, Home ( Courts- IV ), 31st October 2011 .) 

ஏற்கெனவே , தொழிலாளர்கள் பெற்று வரும் சம்பளத்துடன் 
No . II ( 2 )/ HO/ 447 / 2011 . -- Under Section 6 of the Indian ரூ . 7500 - ம் சேர்த்து வழங்க வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் 
Christian Marriage Act , 1872 ( Central Act XV of 1872) , the கோரிக்கை நியாயமானதுதானா ? ஆம் எனில் , உரிய உத்தரவு 
Governor of Tamil Nadu sanctions the issue of a licence to பிறப்பிக்க . 
Pastor . G . Suresh Kumar , Life Changing Church , No . 9A , 

கோரிக்கை 
P 

எண் 6 (1) 
" E " Block , MMDA Colony , Arumbakkam , Chennai - 106 to 
solemnize Marriage within the territories comprising the கம்பெனியில் பணிபுரியும் அனைத்து தொழிலாளர்களுக்கும் 
State of Tamil Nadu in accordance with the provisions of the டிரஸ் ( Uniform ) வழங்க வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் 
said Act . 

கோரிக்கை நியாயமானதுதானா ? ஆம் எனில் , உரிய உத்தரவு 
NOTIFICATION II 

பிறப்பிக்க . 
[ G . O . Ms. No . 720, Home ( Courts-IV ), 31st October 2011. ) 

கோரிக்கை எண் 11 : 
No. ||( 2 )/ HO/ 448/ 2011 . -- Under Section 9 of the Indian 2009 - 2010 - ம் ஆண்டிற்கு தொழிற்சங்கம் 20 சதவீத போனஸ் 
Christian Marriage Act , 1872 (Central Act XV of 1872 ) , the கோருவது நியாயமானதுதானா ? ஆம் எனில் உரிய உத்தரவு 
Governor of Tamil Nadu sanctions the issue of a licence to பிறப்பிக்க . 
Pastor . G . Suresh Kumar , Life Changing Church , No. 9A , 
" E " Block , MMDA Colony , Arumbakkam , Chennai- 106 to grant 

கே . ப்பி . சுப்பிரமணியன் , 
certificates of marriages between Indian Christians, in 

அரசு கூடுதல் செயலாளர் . 
accordance with the provisions of the said Act, within the 
territories comprising the State of Tamil Nadu . 

Disputes between Workmen and Management referred 

to Labour Courts for Adjudication 
RAMESHRAM MISHRA , 
Principal Secretary to Government. தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் (கோவை ) லிமிடெட் 


தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை 


Disputes between Workmen and Management referred 

to Industrial Tribunal for Adjudication 


ஆனந்த் எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் ஓசூர் 
[ அரசைணை (டி ) எண் 297 , தொழிலாளர் மற்றும் 

வேலைவாய்ப்பு (சி ) த் துறை , 4 அக்டோபர் 2011 . ) 
No. II( 2 )/LE/ 449/ 2011 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக ஆனந்த் எலக்ட்ரானிக்ஸ் 
இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் , ஓசூர் என்ற நிர்வாகத்திற்கும் , ஆனந்த் 
எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் எம்ப்ளாயீஸ் 
யூனியன் என்ற தொழிற்சங்கத்துக்குமிடையே தொழில் தகராறு 
எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 

மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 

எனவே , 1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 
( மத்திய சட்டம் XIV / 1947 ) 10 ( 1 )(c ) பிரிவிலும் , 10(1)( d ) பிரிவின் 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , சென்னை 
தொழிற் தீர்ப்பாயத்தின் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று 
இதனால் ஆணையிடுகிறார் . 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 
10(2A ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
சென்னை தொழிற் தீர்ப்பாயத்தைக் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 


[ அரசாணை ( டி ) எண் 300 , தொழிலாளர் மற்றும் 
வேலைவாய்ப்பு (41) த் துறை , 13 அக்டோபர் 2011 , புரட்டாசி 26 , 

திருவள்ளுவர் ஆண்டு - 2042 .) 
No . II (2)/LE / 450/ 2011 . - திரு . ஜே . பாலசுப்பிரமணியன் 
என்பவரை தமிழ்நாடு போக்குவரத்துக் கழகம் ( கோவை ) லிமிடெட் 
என்ற நிர்வாகம் வாய்மொழியாக பணிநீக்கம் செய்தது தொடர்பாக 
கோவை , தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழக நிர்வாகத்திற்கும் 
ஈரோடு , தமிழ்நாடு தொழிலாளர் குறைதீர்க்கும் சங்கத்திற்குமிடையே 
தொழிற் தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 

மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 

எனவே , 1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 
மத்திய சட்டம் XIV / 1947 ) 10 ( 1 )(c ) பிரிவிலும் , 10(1)(d ) பிரிவின் 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , கோவை 
தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று 
இதனால் ஆணையிடுகிறார் . 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 
10(2A ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு கோவை 
தொழிலாளர் நீதி மன்றம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

இணைப்பு 

எழுவினா 
திரு . ஜே . பாலசுப்பிரமணியன் என்பவருக்கு , அவரை வேலை 
நீக்கம் செய்த 7 - 9 - 2009 - ம் தேதியிலிருந்து பின்சம்பளம் மற்றும் 


தொழிலாளர் ஆளுநர் அவரழங்கியுள்ள அதிவிலும், மனை சட்டத்தின் 


390 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part || - Sec . 2 


மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 


பணித் தொடர்ச்சியுடன் மீண்டும் வேலைக்கமர்த்தியும் , வாய்மொழி 
உத்தரவின்படி பணி வழங்கியும் 26 - 1 - 1991 தேதியிலிருந்து 
தற்காலிக துப்புரவாளர் / சீராளர் பணி நியமன உத்தரவு 
வழங்கியும் 22 - 1 - 1992 முதல் பணிநிரந்தரம் செய்தும் , அதனால்எ 
எழும் பணப்பயன்களை 18 % கூட்டுவட்டியுடன் பட்டுவாடா 
செய்தும் , 21- 6 - 1991 முதல் முன்தேதியிட்டு அவரது கணக்கில் 
வைப்புநிதி பிடித்தம் செய்திட வேண்டுமென்ற தொழிற்சங்கத்தின் 
கோரிக்கைகள் நியாயமானதுதானா ? 

ஆம் எனில் உரிய உத்தரவுகள் பிறப்பிக்க . 


னவே , 1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 
( மத்திய சட்டம் XIV / 1947 ) 10 ( 1 ) (c ) பிரிவிலும் , 10(1)(d ) பிரிவின் 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , கோவை 
தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று 
இதனால் ஆணையிடப்படுகிறார் . 


மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 
[ அரசாணை ( டி ) எண் 302 , தொழிலாளர் மற்றும் 

10(2ஏ ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
வேலைவாய்ப்பு ( டி1) த் துறை , 13 அக்டோபர் 2011 , புரட்டாசி நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு கோவை 
26 , திருவள்ளுவர் ஆண்டு - 2042 .) 

தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 
No. II(2 )/ LE / 451/ 2011 . - திரு . ச . செல்வம் என்பவரை 
தமிழ்நாடு போக்குவரத்துக் கழகம் , (கோவை ) லிமிடெட் என்ற 

இணைப்பு 
நிர்வாகம் வாய்மொழியாக பணிநீக்கம் செய்தது தொடர்பாக கோவை , 

எழுவினா 
தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக நிர்வாகத்திற்கும் ஈரோடு , 
தமிழ்நாடு தொழிலாளர் குறைதீர்க்கும் சங்கத்திற்குமிடையே தொழிற் திரு . கே . மாரிமுத்து என்பவருக்கு , அவரை வேலை நீக்கம் 
தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 

செய்த 7 - 9 - 2009 - ம் தேதியிலிருந்து பின்சம்பளம் மற்றும் பணித் 
மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 

தொடர்ச்சியுடன் மீண்டும் வேலைக்கமர்த்தியும் , வாய்மொழி 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 

உத்திரவின்படி பணி வழங்கிய 1 - 1 - 1997 தேதியிலிருந்து 

தற்காலிக துப்புரவாளர் / சீராளர் பணி நியமன உத்தரவு 
எனவே , 1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் வழங்கியும் 26 - 4 - 1998 முதல் பணிநிரந்தரம் செய்தும் , அதனால் 
(மத்திய சட்டம் XIV / 1947 ) 10 ( 1 ) (c ) பிரிவிலும் , 10(1)( d ) பிரிவின் 

எழும் பணப்பயன்களை 18 % கூட்டுவட்டியுடன் பட்டுவாடா 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 

செய்தும் , 1 - 1 - 1997 முதல் முன்தேதியிட்டு அவரது கணக்கில் 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , கோவை 

வைப்புநிதி பிடித்தம் செய்திட வேண்டுமென்ற தொழிற்சங்கத்தின் 
தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று 
இதனால் ஆணையிடப்படுகிறார் . 

கோரிக்கைகள் நியாயமானதுதானா ? 
மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 

ஆம் எனில் உரிய உத்தரவுகள் பிறப்பிக்க . 
10( 2ஏ ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு கோவை 
தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

[ அரசைணை (டி ) எண் 306 , தொழிலாளர் மற்றும் 
இணைப்பு 

வேலைவாய்ப்பு ( 41) த் துறை , 13 அக்டோபர் 2011, புரட்டாசி 
எழுவினா 

26 , திருவள்ளுவர் ஆண்டு - 2042.) 
திரு . ச . செல்வம் என்பவருக்கு , அவரை வேலை நீக்கம் No . II ( 2)/LE / 453/ 2011 . -- திரு . கே . காமராஜ் என்பவரை 
செய்த 7 - 9 - 2009 - ம் தேதியிலிருந்து பின்சம்பளம் மற்றும் பணித் தமிழ்நாடு போக்குவரத்துக் கழகம் , ( கோவை ) லிமிடெட் என்ற 
தொடர்ச்சியுடன் மீண்டும் வேலைக்கமர்த்தியும் , அன்னாருக்கு 

நிர்வாகம் வாய்மொழியாக பணிநீக்கம் செய்தது தொடர்பாக கோவை , 
முதன்முதலாக வாய்மொழி உத்திரவின்படி பணி வழங்கிய 

தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக நிர்வாகத்திற்கும் ஈரோடு 
1 - 12 - 1991 தேதியிலிருந்து தற்காலிக துப்புரவாளர் / சீராளர் 

தமிழ்நாடு தொழிலாளர் குறைதீர்க்கும் சங்கத்திற்குமிடையே தொழிற் 
பணி நியமன உத்தரவு வழங்கியும் 1 - 4 - 1993 முதல் பணிநிரந்தரம் 
செய்தும் , அதனால் எழும் பணப்பயன்களை 18 % கூட்டுவட்டியுடன் தரை 

தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 
பட்டுவாடா செய்தும் , 1 - 12 - 1991 முதல் தேதியிட்டு அவரது 
கணக்கில் வைப்புநிதி பிடித்தம் செய்திட வேண்டுமென்கிற 

மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 
தொழிற்சங்கத்தின் கோரிக்கைகள் நியாயமானதுதானா ? 

அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 
ஆம் எனில் உரிய உத்தரவுகள் பிறப்பிக்க . 

எனவே , 1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 

( மத்திய சட்டம் XIV / 1947 ) 10 ( 1 ) ( c ) பிரிவிலும் , 10(1)(d ) பிரிவின் 
[ அரசைணை ( டி ) எண் 304 , தொழிலாளர் மற்றும் 

வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
வேலைவாய்ப்பு ( 91) த் துறை , 13 அக்டோபர் 2011 , புரட்டாசி 

தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , கோவை 
26 , திருவள்ளுவர் ஆண்டு - 2042.) 

தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று 
No. II (2)/LE/ 452 /2011 . --திரு . கே . மாரிமுத்து என்பவரை 

இதனால் ஆணையிடப்படுகிறார் . 
தமிழ்நாடு போக்குவரத்துக் கழகம் , (கோவை ) லிமிடெட் என்ற 
நிர்வாகம் வாய்மொழியாக பணிநீக்கம் செய்தது தொடர்பாக 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 
கோவை , தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக நிர்வாகத்திற்கும் 

10( 2ஏ ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
ஈரோடு , தமிழ்நாடு தொழிலாளர் குறைதீர்க்கும் சங்கத்திற்குமிடையே நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு கோவை 
தொழிற் தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 

தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 


1-4-7 துப்பரவாணி வழருக்கு 

ளை 18 முதல் பணி சீராளர் 


Nov . 16 , 2011] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


391 


எழும் பணப்பயன்களை 18 % கூட்டுவட்டியுடன் பட்டுவாடா 
செய்தும் , 1 - 1 - 1997 முதல் முன்தேதியிட்டு அவரது கணக்கில் 
வைப்புநிதி பிடித்தம் செய்திட வேண்டுமென்ற தொழிற்சங்கத்தின் 
கோரிக்கைகள் நியாயமானதுதானா ? 

ஆம் எனில் உரிய உத்தரவுகள் பிறப்பிக்க . 


இணைப்பு 

எழுவினா 
திரு . கே . காமராஜ் என்பவருக்கு , அவரை வேலை நீக்கம் 
செய்த 7 - 9 - 2009 - ம் தேதியிலிருந்து பின்சம்பளம் மற்றும் பணித் 
தொடர்ச்சியுடன் மீண்டும் வேலைக்கமர்த்தியும் , வாய்மொழி 
உத்திரவின்படி பணி வழங்கிய 1 - 12 - 1991 தேதியிலிருந்து 
தற்காலிக துப்புரவாளர்/சீராளர் பணி நியமன உத்தரவு வழங்கியும் 
25 - 3 - 1993 முதல் பணிநிரந்தரம் செய்தும் , அதனால் எழும் 
பணப்பயன்களை 18 % கூட்டுவட்டியுடன் பட்டுவாடா செய்தும் , 
1 - 12 - 1991 முதல் முன்தேதியிட்டு அவரது கணக்கில் வைப்புநிதி 
பிடித்தம் செய்திட வேண்டுமென்ற தொழிற்சங்கத்தின் 
கோரிக்கைகள் நியாயமானதுதானா ? 


மேற்பார்வை மின்பொறியாளர் , தமிழ்நாடு மின்சார 
வாரியம் , திருவண்ணாமலை மின் பகிர்மான வட்டம் , 

திருவண்ணாமலை 


[ அரசாணை ( டி ) எண் 314 , தொழிலாளர் மற்றும் 
வேலைவாய்ப்பு ( பி2) த் துறை , 21 அக்டோபர் 2011 , ஐப்பசி 4 , 

திருவள்ளுவர் ஆண்டு - 2042.) 


ஆம் எனில் உரிய உத்தரவுகள் பிறப்பிக்க . 


வட்டம், டு மின்சாராருள் தொட்ட 


[ அரசாணை ( டி ) எண் 308 , தொழிலாளர் மற்றும் 

No. II (2 )/LE/ 455 / 2011 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
வேலைவாய்ப்பு ( டி1) த் துறை, 13 அக்டோபர் 2011 , புரட்டாசி குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக மேற்பார்வை மின்பொறியாளர் , 
26 , திருவள்ளுவர் ஆண்டு - 2042 .) 

தமிழ்நாடு மின்சார வாரியம் , திருவண்ணாமலை மின் பகிர்மான 

வட்டம் , திருவண்ணாமலை என்ற நிர்வாகத்திற்கும் , தமிழ்நாடு 
No. II(2 )/ LE / 454 / 2011 . -- திரு . சி . திருமலைசாமி என்பவரை மின்சாரத் தொழிலாளர்கள் சம்மேளனம் திருவண்ணாமலை என்ற 
தமிழ்நாடு போக்குவரத்துக் கழகம் , (கோவை ) லிமிடெட் என்ற தொழிற் சங்கத்திற்குமிடையே தொழிற் தகராறு எழுந்துள்ளது 
நிர்வாகம் வாய்மொழியாக பணிநீக்கம் செய்தது தொடர்பாக கோவை , என்று அரசு கருதுவதாலும் ; 
தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக நிர்வாகத்திற்கும் ஈரோடு 
தமிழ்நாடு தொழிலாளர் குறைதீர்க்கும் சங்கத்திற்குமிடையே தொழிற் மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 
தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 

அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 
மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது எனவே , 1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; ( மத்திய சட்டம் XIV / 1947 ) 10 ( 1 ) (c ) பிரிவிலும் , 10 (1)( d ) பிரிவின் 

வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
எனவே , 1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 

தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , வேலூர் 
( மத்திய சட்டம் XIV / 1947 ) 10( 1 ) (c ) பிரிவிலும் , 10(1)(d ) பிரிவின் தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , இதனால் ஆணையிடுகிறார் . 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , கோவை 
தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 
இதனால் ஆணையிடப்படுகிறார் . 

10( 2ஏ ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 

நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு வேலூர் 
மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் தொழிலாளர் நீதிமன்றத்தை கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 
10 ( 2ஏ ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு கோவை 

இணைப்பு 
தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

எழுவினா 

தமிழ்நாடு மின்சார வாரியம் , திருவண்ணாமலை மின் 
இணைப்பு 

பகிர்மான வட்டம் , தமிழ்நாடு மின்சாரத் தொழிலாளர்கள் சம்மேளன 
எழுவினா 

உறுப்பினர் திரு . ஆர் . மணி , வணிக ஆய்வாளருக்கு வழங்கிய 

தண்டனையை ரத்து செய்யக் கோரும் தொழிற்சங்கத்தின் 
திரு . சி . திருமலைசாமி என்பவருக்கு , அவரை வேலை 

கோரிக்கைகள் நியாயமானதுதானா ? 
நீக்கம் செய்த 7 - 9 - 2009 - ம் தேதியிலிருந்து பின்சம்பளம் மற்றும் 
பணித் தொடர்ச்சியுடன் மீண்டும் வேலைக்கமர்த்தியும் , வாய்மொழி ஆம் எனில் , அவருக்கு கிடைக்கும் பரிகாரம் என்ன ? 
உத்திரவின்படி பணி வழங்கிய 7 - 11 - 1996 தேதியிலிருந்து 
தற்காலிக துப்புரவாளர் / சீராளர் பணி நியமன உத்தரவு 

கே . ப்பி . சுப்ரமணியன் , 
வழங்கியும் 26 - 4 - 1998 முதல் பணிநிரந்தரம் செய்தும் , அதனால் 

அரசு கூடுதல் செயலாளர் . 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


